GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


(Regd . No . TN /CCN / 467 /2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 2 .40 Paise . 


ITO 


TAMID 


REL 


RN 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


i ASLAN 


TRUTH 


ALONE TE 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 111 


CHENNAI, WEDNESDAY, MARCH 20 , 2013 
Panguni 7 , Nandhana , Thiruvalluvar Aandu - 2044 


Part 11 — Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages 


வருவாய்த் துறை 
ஆட்சி எல்லை - திருவாரூர் மாவட்டம் - மன்னார்குடி கோட்டம் - திருத்துறைப்பூண்டி 
வட்டம் - புதிய முத்துப்பேட்டை வட்டம் உருவாக்குதல் 


20 -24 


DTP - 11 - 1 (11) 


[ 19 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec .1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 

தலைமைச் செயலகம் , 2013 மார்ச் 20 . 
No . II( 1) REV /11/2013 . 

[ ஆட்சி எல்லை - திருவாரூர் மாவட்டம் - மன்னார்குடி கோட்டம் - திருத்துறைப்பூண்டி வட்டம் - புதிய முத்துப்பேட்டை வட்டம் 
உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்பட்டது - நிதி ஒதுக்கீடு , பணியிடங்கள் பதவிகள் உருவாக்கி ஆணை வெளியிடப்படுகிறது .) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை (நிலை) எண் 53 , வருவாய் ( வ . நி . 1(1 ) த் துறை , 20 பிப்ரவரி 2013 , 

நந்தன , மாசி 8 , திருவள்ளுவர் ஆண்டு - 2044. ) 
படிக்கவும் : 

(1 ) முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 , கடிதம் எண் ந . க . பணி 6(4 )/44809/ 2009 , 

நாள் 23 - 2 - 2011 . 
( 2 ) அரசாணை ( நிலை ) எண் 118 , வருவாய் (வ .நி .1(1)] த் துறை , நாள் 28 - 2 - 2011 . 
( 3 ) முதன்மைச் செயலாளர் /வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 , நேர்முக கடித எண் பணி 

6 (4 )/44809/2009 , நாள் 28 - 4 - 2012 . 
ஆணை : எண் 53 , வருவாய் (வ . நி .1(1) த் துறை , 20 பிப்ரவரி 2013 , மாசி 8 , நந்தன , திருவள்ளுவர் ஆண்டு- 2044 .) 
பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையரின் செயற்குறிப்பினை ஏற்று , 
பார்வை இரண்டில் படிக்கப்பட்ட அரசாணையில் , திருவாரூர் மாவடத்தில் மன்னார்குடி கோட்டத்தில் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் 
பாலையூர் குறுவட்டத்தில் உள்ள 15 வருவாய் கிராமங்கள் மற்றும் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை 
குறுவட்டத்தில் உள்ள 18 கிராமங்களை உள்ளடக்கிய முத்துப்பேட்டை என்ற புதிய வட்டத்தை உருவாக்கி ஆணை வெளியிடப்பட்டது . 

2 . மேலும் , மேற்சொன்ன அரசாணையில் , இதற்கான நிதி ஒப்பளிப்பு , பணியிடங்களுக்கான ஒப்பளிப்பு , இதர செலவினங்கள் 
மற்றும் அறிவிக்கை தொடர்பான ஆணைகள் , அச்சமயம் நடைமுறையிலுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புப் பணி மற்றும் 
தேர்தல் நன்னடத்தை விதிக்கான தடையாணைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டவுடன் , பின்னர் தனியே வெளியிடப்படும் என்று 
தெரிவிக்கப்பட்டிருந்தது . 

3 . பார்வை மூன்றில் படிக்கப்பட்ட முதன்மைச் செயலாளர் /வருவாய் நிருவாக ஆணையரது கடிதத்தில் , அரசாணை ( நிலை ) 
எண் 118 , வருவாய்த் துறை , நாள் 28 - 2 - 2011 - இன்படி , திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி வட்டத்தை பிரித்து , புதிய 
முத்துப்பேட்டை வட்டம் உருவாக்கிட ஆணை வெளியிடப்பட்டுள்ளபடி 2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் 
தேர்தல் நன்னடத்தை விதி தற்போது முடிவுற்ற நிலையில் , புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள முத்துப்பேட்டை வட்டத்திற்கான 
அறிவிக்கையினை அரசிதழில் வெளியிடுமாறும் , புதிய பணியிடங்கள் மற்றும் தேவையான நிதி ஒப்பளிப்பினை வழங்குமாறும் 
அரசினைக் கேட்டுக்கொண்டுள்ளார் . 

4 . மேலும் , Standard Pattern - படி 2 குறுவட்டங்கள் அடங்கிய முத்துப்பேட்டை வட்டத்திற்கு கீழ் குறிப்பிட்டுள்ளபடி 
41 பணியிடங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் பரிந்துரை செய்துள்ளார் . 


பணியிடத்தின்பெயர் 


மன்னார்குடிவட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் -நிரந்தரம் 


வட்டத்தில்தற்போதுள்ளதிருத்துறைப்பூண்டிநதற்காலிகம் பணியிடங்கள் 


மன்னார்குடிவட்டத்தில் நிறுத்திவைக்கப்படவேண்டிய பணியிடங்களின் எண்ணிக்கை 


திருத்துறைப்பூண்டி நாநிறுத்திவைக்கப்படவேண்டிய பணியிடங்களின்வட்டத்தில் எண்ணிக்கை வட்டத்திற்குமாற்றம்முத்துப்பேட்டை 
ஆசெய்யக்கூடிய பணியிடங்களின் எண்ணிக்கை 


முத்துப்பேட்டை வட்டத்திற்குபுதிதாக தோற்றுவிக்கப்படவேண்டிய பணியிடங்களின் எண்ணிக்கை முத்துப்பேட்டை வட்டத்திற்கு =அனுமதிக்கப்படவேண்டிய பணியிடங்களின் எண்ணிக்கை 


வ.எண். 


குநிரந்தரம் 

தற்காலிகம் 


(1) | 


அ . பொதுப்பிரிவு 
1 வட்டாட்சியர் 1 1 - 
2 தலைமையிடத்து 1 1 - 

துணை 

வட்டாட்சியர் 
3 மண்டல துணை 2 1 1 

வட்டாட்சியர் 


1 
2 


1 - 
2 - 


1 
1 


II- 


1 


1 


- 


1 


Mar . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


பணியிடத்தின்பெயர் 


மன்னார்குடிவட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் ஓநிரந்தரம் 


வட்டத்தில்தற்போதுள்ளதிருத்துறைப்பூண்டி மன்னார்குடிவட்டத்தில் 

நிறுத்திவைக்கப்படவேண்டிய-இதற்காலிகம் 

பணியிடங்கள் குநிரந்தரம் 

தற்காலிகம் பணியிடங்களின் 

எண்ணிக்கை| 


வ.எண். 


திருத்துறைப்பூண்டி 

வட்டத்தில் --நிறுத்திவைக்கப்படவேண்டிய 

பணியிடங்களின் எண்ணிக்கை முத்துப்பேட்டை வட்டத்திற்குமாற்றம் பணியிடங்களின் 

எண்ணிக்கை 
INN 9செய்யக்கூடிய- 


முத்துப்பேட்டை வட்டத்திற்குபுதிதாக தோற்றுவிக்கப்படவேண்டிய பணியிடங்களின் எண்ணிக்கை முத்துப்பேட்டை அனுமதிக்கப்படவேண்டியவட்டத்திற்கு பணியிடங்களின் எண்ணிக்கை 


I- 


NO 


3 


3 


- 


எ 


I 


1 


- 


- 


- 


- 


4 


4 - 


4 


- 


- 


A 


4 உதவியாளர் 88 7 1 
5 சரக வருவாய் 5 5 - 

ஆய்வர் 
வருவாய் ஆய்வர் 1 - 1 

( வ . தொ . பெ ) 
7 இளநிலை 5 5 - 

உதவியாளர் 
8 தட்டச்சர் 2 1 1 
9 ஈப்பு ஓட்டுநர் 1 - 1 

பதிவுறு எழுத்தர் 1 1 - 
11 அலுவலக 4+5 +4 +5 - 

4 + 5 + 4 + 5 - 
உதவியாளர் 
12 இரவுகாவலர் - - - 
13 மசால்ஜி 1 - 1 

மொத்தம் .... 37 31 6 


2 
1 1 
1 1 - 
4+3 + 4+3 - 9 


II-I 


0--- 


--- 


|--- 


7 


2+ 2 


| 


- 


- 


- 
2 
31 


- 
- 2 
26 5 


1 
33 


R-I 


க|- 


25 


வருவாய் ஆய்வாளர் பணியிடத்திற்கு ஒரு குறுவட்டத்திற்கு ஒரு அலுவலக உதவியாளர் மற்றும் 12 :1 என்ற விகிதத்தில் 
கணக்கிடப்பட்டுள்ளது . 
ஆ . சமூக பாதுகாப்புத் திட்டம் 
1 தனி வட்டாட்சியர் 1 - 1 1 - 1 1 
2 உதவியாளர் 1 - 1 2 1 1 1 
3 இளநிலை - - - - - - 

உதவியாளர் 


- 


4 பதிவுறு எழுத்தர் 1 
5 . ஈப்பு ஓட்டுநர் 1 

மொத்தம் 4 


- 
- 
- 


1 
1 
4 


1 
- 
4 


- 
1 


- 
3 


4 


- 


1 


1 


- 


1 


1 


இ . தேர்தல் பிரிவு 
1 தேர்தல் துணை 1 

வட்டாட்சியர் 
2 உதவியாளர் 1 

மொத்தம் .... 2 


1 
1 


- 
1 


1 
2 


1 - 
1 1 


1 
2 


22 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


பணியிடத்தின்பெயர் 


மன்னார்குடிவட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் நிரந்தரம் 


தற்காலிகம் திருத்துறைப்பூண்டி -வட்டத்தில்தற்போதுள்ள பணியிடங்கள் 


வ.எண். 


1 


| 


1 
1 


(1 ) 
ஈ . வட்ட வழங்கல் - பிரிவு 
1 தனி வட்டாட்சியர் 1 - 1 

( கு . பொ . வ .) 
2 உதவியாளர் 1 - 1 
3 இளநிலை 2 - 2 

உதவியாளர் 
4 ஈப்பு ஓட்டுநர் - - - 

அலுவலக 1 - 1 
உதவியாளர் 

மொத்தம் 5 - 5 
உ . நில அளவைப் பிரிவு 
1 வட்டத் தலைமை 1 1 - 

நில அளவர் 
2 வட்ட சார் 1 - 1 

ஆய்வாளர் 


- 
1 


- 
1 


- 
1 


- 


- 


- 


- 


4 


மன்னார்குடிவட்டத்தில் -நிறுத்திவைக்கப்படவேண்டிய பணியிடங்களின் நிறுத்திவைக்கப்படவேண்டியதிருத்துறைப்பூண்டிஎண்ணிக்கைதற்காலிகம் பணியிடங்களின் எண்ணிக்கை வட்டத்திற்குமாற்றம்முத்துப்பேட்டைவட்டத்தில் பணியிடங்களின் எண்ணிக்கை தோற்றுவிக்கப்படவேண்டிவட்டத்திற்குபுதிதாகமுத்துப்பேட்டை பணியிடங்களின் எண்ணிக்கை அனுமதிக்கப்படவேண்டியமுத்துப்பேட்டை வட்டத்திற்கு| பணியிடங்களின் 

எண்ணிக்கை- - 

-IIIIகுநிரந்தரம் 

--- 

--- 

--- -I--- 

-- 

- |IN|IIIIIIIII-செய்யக்கூடிய 

- - 

-- - 

-- - - 

-- - 

-I --- II - 

--- I 

III 

N I -I 

க சுN- 


- 


4 


5 


1 


முதுநிலை 
வரைவாளர் 


- 11 - 


3 


3 


1 
1 


1 
1 


1 


1 


1 


வட்டவரைவாளர் 1 1 
சரக நில 5 5 - 
அளவர் 
புல உதவியாளர் 1 1 - 
பஞ்சாயத்து நகர 1 1 - 
சார் ஆய்வாளர் 
பஞ்சாயத்து 2 2 - 
புல உதவியாளர் 
மொத்தம் 13 11 2 
கூடுதல் 61 43 18 
( அ , ஆ , இ , ஈ , உ .) 


2 


2 


11 
52 


9 2 
37 15 


13 
57 


( அ ) பொதுப்பிரிவு 
( ஆ ) சமூகப் பாதுகாப்புத்திட்டம் 

தேர்தல் பிரிவு 
( ஈ ) வட்ட வழங்கல் பிரிவு 

நில அளவைப் பிரிவு 
மொத்தம் கூடுதல் 


Mar . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


23 


5 . முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள முத்துப்பேட்டை வட்டத்திற்கு 
ஒரு வருடத்திற்கு கீழ்க்கண்டவாறு தோராயமாக ரூ . 1 , 24 , 23 , 984 / - ( ரூபாய் ஒரு கோடியே இருபத்து நான்கு இலட்சத்து 
இருபத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு மட்டும் ) தொடரும் செலவினம் ஆகும் என்றும் , ரூ . 2 ,41,53 , 300 / 
( ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தியொரு இலட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து முந்நூறு மட்டும் ) தொடராச் செலவினம் ஆகும் 
என்றும் தெரிவித்துள்ளார் . 

6 . மேலே பத்தி 5 - இல் குறிப்பிடப்பட்டுள்ள முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையரின் பரிந்துரையினை , அரசு 
கவனத்துடன் நன்கு பரிசீலனை செய்த பின் அதனை ஏற்று , திருவாரூர் மாவட்டம் , மன்னார்குடி கோட்டம் , திருத்துறைப்பூண்டி 
வட்டம் , பாலையூர் குறுவட்டத்தில் உள்ள 15 வருவாய் கிராமங்கள் மற்றும் திருத்துறைப்பூண்டி வட்டத்திலுள்ள முத்துப்பேட்டை 
குறுவட்டத்தில் உள்ள 18 கிராமங்களை உள்ளடக்கிய முத்துப்பேட்டை என்ற புதிய வட்டம் உருவாக்க வெளியிடப்பட்ட 
அரசாணையை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடலாம் என்றும் , மேலும் அவ்வாறு புதியதாக உருவாக்கப்படவுள்ள முத்துப்பேட்டை 
வட்டத்திற்கு 41 பணியிடங்களுக்கு ( மறுபரவலமர்த்தல் மூலம் 15 பணியிடங்கள் + புதிதாக தோற்றுவித்தல் மூலம் 
26 பணியிடங்கள் ) ஒப்பளிப்பு வழங்கி , இதற்கு தொடரும் செலவினமாக ரூ . 1 ,24, 23 , 984/ - ( ரூபாய் ஒரு கோடியே இருபத்து நான்கு 
இலட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு மட்டும் ) மற்றும் தொடராச் செலவினமாக 
ரூ . 2 ,41,53 , 300/ - ( ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தொரு இலட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து முந்நூறு மட்டும் ) ஒப்பளிப்பு 
செய்து அரசு ஆணையிடுகிறது . 


7 . மேலே பத்தி 6 - இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் தலைப்புகளின்கீழ் பற்று வைக்கப்பட வேண்டும் : 


on the right parti, constatat content 


( அ ) பணியாளர் சம்பளங்கள் 


வருவாய் பணியிடங்கள் ரூ . 1 ,19 ,66 ,482 / 
2053 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்புகள் - 1 
திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் 
( த . தொ . கு . 2053 00 094 AB 0102 ) 


நில அளவைப் பணியிடங்கள் ரூ . 1 , 000 / 
2029 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - 1 திட்டத்தில் 
சேராதது - AF நில அளவை பரமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 

( த . தொ . கு . 2029 00 102 AF 0105 ) 
( iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ . 1 , 000 / 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - 
திட்டத்தில் சேராதது - AB மாவட்டப் பணியாளர் அமைப்பு - 01 சம்பளங்கள் 

( த . தொ . கு . 3456 00 001 AB 0108 ) 
( ஆ ) தொலைபேசி கட்டணங்கள் ரூ . 31 ,500 / 

05 அலுவலக செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் 
( த . தொ . கு . 2053 00 094 AB 0531) 


பணியாப்படுத்துதல் . 


AB 


மின் கட்டணங்கள் ரூ . 1 ,20 , 000 / 
05 அலுவலக செலவுகள் 03 மின் கட்டணங்கள் 
( த . தொ . கு . 2053 00 094 AB 0513 ) 


( ஈ ) 05 05 அறைகலன் ரூ . 6 ,07 , 300/ 

05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
( த . தொ . கு . 2053 00 094 AB 0559 ) 


( எ ) 


( உ ) வாடகை செலவினங்கள் ரூ . 1, 44 ,000 / 

06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் 01 வாடகை 

( த . தொ . கு . 2053 00 094 AB 0611 ) 
( ஊ ) இயந்திரமும் , சாதனமும் வாங்குதல் ரூ . 1,10 ,000 / 

19 இயந்திரமும் , சாதனமும் 01 வாங்குதல் 
( த . தொ . கு . 2053 00 094 AB 1914 ) 
வாகனங்கள் வாங்குதல் ரூ . 11,12 , 000 / 
21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் 

(த . தொ . கு . 2053 00 094 AB 2119 ) 
( ஏ ) பெட்ரோலியம் மற்றும் டீசல் செலவினங்கள் ரூ . 1 ,68 ,000 / 

45 பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் மசக்கெண்ணெய் 

( த . தொ . கு . 2053 00 094 AB 4500 ) 
( ஐ ) கணினியும் துணை பாகங்களும் வாங்குதல் ரூ . 1,00, 000 / 

76 கணினியும் துணை பாகங்களும் 01 வாங்குதல் 
( த . தொ . கு . 2053 00 094 AB 7614 ) 


24 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


( ஓ ) அலுவலகக் கட்டடம் ரூ . 2,02 ,86, 000 / 

4059 பொதுப்பணிகள் குறித்த மூலதனச் செலவு - 01 அலுவலகக் கட்டடங்கள் - 051 கட்டுமானம் 
பன்னிரண்டாம் ஐந்தாண்டுத் திட்டப் பணிகள் - || மாநிலத் திட்டம் - JC நிலவரி - 16 பெரும்பணிகள் . 

( த . தொ . கு . 4059 01 051 JC 1609) 
( ஓ ) வட்டாட்சியர் குடியிருப்பு ரூ . 19, 32 ,000/ 

4216 வீட்டுவசதி குறித்த மூலதனச் செலவு - 01 அரசு குடியிருப்பு கட்டடங்கள் - 106 
பொது தொகுப்பு இடவசதி - பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டப் பணிகள் - || மாநிலதிட்டம் - JC 
வருவாய்த் துறை - வீட்டுவசதித் திட்டங்கள் - 16 பெரும்பணிகள் 

( த . தொ . கு . 4216 01 106 JC 1601) 
8 . மேலே பத்தி 6 - ல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணி குறித்த செலவினமாகும் . ( New 
Instrument of Service) . இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப்பேரவையின் ஒப்புதலை 
எதிர்நோக்கி , இச்செலவினம் முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு 
செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதி ( வ . செ . பொது .1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து 
முன்பணம் ஒப்புதல் செய்ய உரிய படிவத்தில் இவ்வரசாணையின் நகலுடன் நிதி ( வ . செ . பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு 
கூடுதல் தலைமைச்செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 அவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 
மேலும் , இச்செலவினத்தை 2012 - 2013 துணை மானியக் கோரிக்கையில் ( Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு , உரிய 
வரைவு விளக்கக் குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி ( வ . செ . பொது . ) வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் 
தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

9 . மேலே பத்தி 6 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் 
தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

10 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற எண் 7248 / மை .ம . ஆ .பி / 2013 - 1 , நாள் 12 - 2 - 2013 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . இதற்கான கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் 2309 (இரண்டாயிரத்து முந்நூற்று ஒன்பது ) . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ராஜீவ் ரஞ்சன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


